தமிழினமே 
விழித்தெழு ! வீறுகொள் ! 


நண்பர்கள் கழகம் 


விருத்தாசலம் 


தமிழினமே 
விழித்தெழு ! வீறுகொள் !! 


தந்தை பெரியார் நூற்றாண்டு விழா 
பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழா 
நினைவாக வெளியிடப்பட்டது 


நண்பர்கள் கழகம் - விருத்தாசலம் 


முதற்பதிப்பு : 
1978 செப்டம்பர் 15 


காணிக்கை ! 


தொகுப்பு : 
கவிஞர் மணிமொழி 


வெளியீடு : 
நண்பர்கள் கழகம் 


தி . மு . கழகம் கண்ட 
களங்களில் எல்லாம் 
பங்கேற்றுச் 
சிறை சென்றும் , 
செந்நீர் சிந்தியும் 
கழகம் தழைக்கத் 
தன் வாழ்வை அர்ப்பணித்த 
தியாகச் செம்மல் 
நா . பா . மணி 
அவர்கட்கு 
இந்நூலைக் 
காணிக்கையாக்குகிறோம் 


அச்சிட்டது : 
செல்வி அச்சகம் , 
சென்னை -33 . 


போர்ப் பிரகடனம் 


சூரியன் கீழே இறங்கி வந்து ஒவ்வொருவருக்கும் ஒளியை 
வழங்கிக் கொண்டிருப்பதில்லை . சூரியனின் ஒளியை , தேவைப் 
படுகிறவர்கள் , தேவைப்படுகின்ற காரியங்களுக்காகப் பயன் 
படுத்திக் கொள்கிறார்கள் . அதைப் போலவே தான் இந்தியை 
எதிர்த்துக் கூறப்பட்ட உரைகள் , உணர்ச்சிமிக்க வாசகங் 
கள் , இந்தி வந்தால் தமிழ் எவ்வாறெல்லாம் அழியும் , தமிழ் 
நாடு எப்படியெல்லாம் கெடும் , தமிழர்களுடைய வாழ்வு 
எந்த அளவிற்கு வீழும் என்பது பற்றித் தலைவர்கள் அரும் 
பெரும் கருத்துக்களையெல்லாம் வழங்கியிருக்கிறார்கள் . அந்தக் 
கருத்துக்களை நாம் நடத்தவிருக்கின்ற எதிர்காலப் போராட் 
டத்திற்குக் கருவிகளாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் . 


இந்தப் போராட்டம் நண்பர் வீரமணி எடுத்துக் காட்டி 
யதைப் போல இன்று தொடங்குகிற போராட்டம் அல்ல . 
ஏறத்தாழ நாற்பதாண்டுகளுக்கு முன்பு - 1937-38 ஆம் 
ஆண்டிலேயே இந்தி எதிர்ப்பு அணி உருவாக்கப்பட்டது . 
அந்த அணியை உருவாக்கியவர் இந்த மண்டபத்திற்கு 
அருகிலே கல்லறையிலே உறங்கிக் கொண்டிருக்கிறார் . 


தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா ஆகியோர் காலத் 
தில் புலவர் பெருமக்களாக விளங்கிய நாவலர் , பாரதியார் 
மறைமலை அடிகளார் - இவர்கள் எல்லாம் போர்க் கோலம் 
பூண்டு , இந்தியை எதிர்க்கப் பேரணியைத் திரட்டினார்கள் . 


நாற்பதாண்டுக் காலத்திற்கு முன்னால் அந்தப் போராட் 
டத்தில் ஆயிரம் பேர் தமிழ் காக்க இந்தியை எதிர்த்துச் 
சிறை சென்றார்கள் என்ற அந்தப் பழைய வரலாற்றை - நாற் 


4 


பதாண்டுக் காலத் தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிற உணர்ச் 
சியைக் கணக்கிட்டு இந்தி எதிர்ப்புப் போர் மீண்டும் தமிழ 
கத்தில் தொடங்கப்படுமானால் எத்தனை ஆயிரம் பேர் 
சிறைக்குச் செல்லத் தயாராக இருப்பார்கள் என்பதை நாம் 
எண்ணிப் பார்த்துக் கொள்ளலாம் . 


பொறுத்தது போதும் என்றால் 
பொங்கி எழும் தமிழர்கள் உண்டு ! 


அருமை நண்பர் செல்வேந்திரன் மிக உருக்கமாக உங் 
களை யெல்லாம் பார்த்துச் சில வினாக்களை விடுத்தார் , 


“ இவ்வளவு கொடுமை நெருக்கடி நேரத்தில் நடை 
பெற்றதே ; நீங்கள் எல்லாம் பார்த்துக் கொண்டு தானே 
இருந்தீர்கள் ? என்று உங்களைப் பார்த்துக் கேட்டார் . 


பார்த்துக் கொண்டு இருங்கள் என்று சொன்னோம் . 
எனவே பார்த்துக் கொண்டிருந்தீர்கள் . 


என்றைக்குப் பொறுத்தது போதும் பொங்கி எழுங்கள் 
என்று நாம் சொல்கிறோமோ அன்றைக்குப் பொங்கியெழக் 
கூடிய அந்தத் தியாக மனப்பான்மை உள்ள தமிழர்கள் தமி 
முகத்தில் செத்து விடவில்லை . அந்த நம்பிக்கையோடு தான் 
நாம் நம்முடைய இயக்கங்களை நடத்தி வருகிறோம் என்பதை 
நண்பர் செல்வேந்திரன் மறந்து விடக்கூடாது . அவர் பேச் 
சில் வழக்கம்போல் வீரம் கொந்தளிப்பதற்குப் பதிலாக 
இன்று விரக்தி தொனித்ததைப் பார்த்தேன் . அவர் விரக்தி 
யடையத் தேவையில்லை , 


ஆயிரமல்ல - இலட்சக்கணக்கான தமிழ்ச் சமு 
தாய இளைஞர்கள் தங்கள் உயிரைக் கொடுத்து 
இந்தியை எதிர்க்கத் தயாராக இருக்கிறார்கள் . 


ஆயிரம் பேர் சிறைக்குச் சென்ற அந்தக் காலத்தில் இந் 
தியைக் கட்டாயமாகத் தமிழகத்தில் நுழைத்திடும் பணி 
யைச் செய்தவர் - இந்தியே கூடாது -ஆங்கிலம் தான் இருக்க 
வேண்டும் Hindi never ; English ever என்று பின்னால் 
சொல்லக்கூடிய அளவிற்குத் தன்னை மாற்றிக்கொண்ட 


5 


மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் 1938 - ல் சென்னை மாநிலத்தின் 
பிரதமர் என்கிற பொறுப்பில் இருந்த நேரத்தில் - கட்டாய 
மாக இந்தியைக் கொண்டு வந்தார் . 

அப்போது அவர் சொன்ன காரணம் எப்படியும் டெல்லி 
யில் இருப்பவர்களுடைய முயற்சியால் மத்தியில் அமைகிற 
அரசின் முனைப்பான நடவடிக்கைகளால் இந்தியா முழுமை 
யும் இந்தி பரவத்தான் போகிறது , அப்போது இந்தி படித் 
தவர்கள் - இந்தியில் பட்டம் பெற்றவர்களுக்குத்தான் வேலை 
வாய்ப்புகள் கிடைக்கும் ; அந்த நேரத்தில் இந்தி படிக்காமல் 
தமிழர்கள் ஏமாந்துவிட்டால் பெரும் கேட்டிற்கு ஆளா 
வார்கள் ; ஆகவே இப்போதே தமிழ் நாட்டு மக்களைக் காப் 
பாற்ற இந்தி படிக்கச் சொல்கிறேன் என்பதாகும் . 

ஆனால் அதே நேரத்தில் இந்தியால் தமிழ் மொழி எந்த 
அளவிற்குக் கெடும் என்பதை அன்று ராஜாஜி அவர்கள் சிந் 
திக்கத் தவறினார் . அதை உணர்த்தும் வகையில் தான் அன் 
றைக்கு தமிழர்கள் புல் வில் கயல் என்ற மூன்று சின்னங் 
களும் பொறித்த கொடியைக்கொண்டு தமிழர் இயக்கத்தை 
தந்தை பெரியார் அவர்கள் தலைமையில் நடத்திக் காட்டி 
னார்கள் . 

நான் அண்மையில் பத்திரிகையில் குறிப்பிட்டுக் காட்டிய 
தைப்போல - அன்றைக்குத் தேசியவாதிகளின் முழக்கம் எல் 
லாம் 

" தமிழ் வாழ்க - இந்தி ஒழிக என்பதல்ல : இந்த 
முழக்கம் தமிழ் இயக்கத்தின் முழக்கமாக இருந்தது . 
ஆனால் தேசியவாதிகள் என்று சொல்பவர்களுடைய முழக்கம் 
எல்லாம் தமிழ் வாழ்க - இந்தி பரவுக ! என்று இருந்தது . 
இந்தி பரவிட வேண்டும் என்கிற நோக்கம் அன்றைக்கும் 
இருந்தது : இன்றைக்கும் இருக்கிறது . ஆனால் இன்றைக்கு 
அவர்கள் சொல்வதில்லை . செயலில் காட்டிக்கொண்டிருக் 
கிறார்கள் . 


நமது முழக்கத்தை மாற்ற வேண்டும் 


இந்தியைத் திணிக்க மாட்டோம் ; திணிப்பதே இல்லை 
என்றெல்லாம் ஆயிரக்கணக்கான உறுதிமொழிகளை அள்ளி 
யள்ளி வீசினாலும்கூட - மாநிலங்கள் அவையில் ஆனாலும் , 
மக்கள் அவையிலானாலும் - இந்திய நாட்டுப் பிரதமர் நேருவா 
னாலும் , அவருக்குப்பிறகு வந்த சாஸ்திரியானாலும் , அவருக் 
குப்பிறகு பொறுப்பேற்ற இந்திராகாந்தியானாலும் இன்றுள்ள 
மொரார்ஜி தேசாய் ஆனாலும் இந்தியைத் திணிக்கமாட் 


6 


டோம் என்ற வாக்குறுதியை வழங்குகிறார்களே தவிர 
இந்தியைப் பரப்புகின்ற முயற்சியில் மிக முனைப்பாகத்தான் 
இருக்கிறார்கள் . 

ஆகவே தான் தஞ்சையில் நடைபெற்ற இலக்கிய அணி 
கூட்டத்தில் இந்தித் திணிப்பை எதிர்ப்பது என்று இதுவரை 
சொல்லிக்கொண்டிருந்தோம் , ஆனால் இந்தித் திணிப்பு 
இல்லை என்ற பெயரால் வெவ்வேறு வழிகளில் -ஆனால் 
எல்லா வழிகளிலும் இந்தி தமிழகத்தில் நுழைக்கப்படுகிறது . 
எனவே நம் முழக்கத்தை மாற்ற வேண்டும் . இந்தித் 
திணிப்பை எதிர்ப்போம் என்பதை மாற்றி - இந்தியை எதிர்ப் 
பது என்று முழக்கத்தை மாற்ற வேண்டுமென்று சொன் 
னேன் . 


இந்தியை எதிர்ப்பது என்றால் உத்தரப் பிரதேசத் 
திற்கும் , மத்தியப் பிரதேசத்திற்கும் சென்று அங்கேயிருக்கிற 
இந்தி மொழியை எதிர்ப்பது என்று பொருளல்ல . 


தமிழகத்தில் எந்த முறையில் நுழைந்தாலும் 
எந்த வழியில் புகுந்தாலும் - அது திணிப்பு என்கிற 
பெயரால் வந்தால்தான் எதிர்ப்போம் என்றல்ல ; 
எந்தப் பெயரால் வந்தாலும் அதைத் தடுத்து நிறுத்தி 
னால்தான் எதிர்காலச் சமுதாயத்திற்கு நாம் நன்மை 
செய்தவர்களாவோம் . இல்லாவிட்டால் வருங்கால 
சந்ததி நம்மைச் சபிக்கும் . 


அந்தச் சாபத்திற்கு ஆளாகாமல் இருக்க - அவர்கள் நம் 
முடைய கல்லறையைப்பார்த்து " நீங்கள் வாழ்ந்த காலத்தில் 
அல்லவா , இந்தி நுழைந்தது , தமிழ் அழிந்தது என்று அழுது 
புலம்பாமல் இருக்க நாம் இன்றைக்கே தக்கது செய்தாக 
வேண்டும் . அதற்கு வழி காட்டுகின்ற மாநாடாகத்தான் 
இந்த மாநாடு அமைந்திருக்கிறது . 


1938 - ல் ஆயிரம் பேர் சிறைச்சாலை சென்று - பெரியார் 
பெல்லாரி சிறையில் வைக்கப்பட்டு , அண்ணா அவர்கள் ஆறு 
மாதம் கடுங்காவல் தண்டனை ஏற்றபிறகு அரசினர் கொஞ் 
சம் வளைந்து கட்டாய இந்தியில்லை என்ற அளவிற்கு ஆயிற்று . 


7 


தரணியில் 


பின் 1947 - ம் ஆண்டு அவினாசிலிங்கம் அவர்கள் கல்வி 
யமைச்சராகப் பொறுப்பேற்றிருந்த காலத்தில் மீண்டும் இந்தி 
நுழைக்கப்படுகின்ற நிலைமைகள் உருவாகி - அப்போது நடை 
பெற்றது தான் தஞ்சைத் 

குடந்தை இந்தி 
எதிர்ப்புப் போராட்டம் , அது குறித்து அண்ணா அவர்கள் 
ஆதித்தன் கனவு படமல்ல பாடம் என்ற நீண்ட பெரும் 
கட்டுரை எழுதினார் . இன்று அதைப் படித்தாலும் இந்தி 
எதிர்ப்பு உணர்ச்சியைத் தமிழ்ப் பெருங்குடி மக்கள் அடை 
கின்ற அளவிற்கு அந்தக் கட்டுரை அமைந்தது என்பதை 
நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் . 

குடந்தைத் தெருக்களில் குருதி மழை பொழிந்தது . 
காவல் துறையினர் கழக வீரர்களை - அப்போது படுத்திய 
பாடு கொஞ்ச நஞ்சமல்ல . பெரியார் , அன்னை மணியம்மை 
யார் அண்ணா ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் . தஞ் 
சைத் தரணி அல்லோலகல்லோலப்பட்டது 


அன்று மூண்ட மொழிப் புரட்சி ! 


அதற்குப் பிறகு 1965 - ஆம் ஆண்டில் நம்முடைய 40 
ஆண்டுக்கால இந்தி எதிர்ப்புப் போராட்ட வரலாற்றில் உச் 
சக்கட்டத்தை தமிழகம் கண்டது . 1965 ல் நடைபெற்றது 
மொழிப் போராட்டம் என்று சொன்னால் அந்த வாதத்தை 
முழுமனதாக ஏற்றுக்கொள்ள முடியாது . அதை மொழிப் 
புரட்சி என்று தான் சொல்ல வேண்டும் . 


மாணவர்கள் , தமிழ்ப் புலவர்கள் , ஆசிரியர்கள் , தன் 
மான ரத்தம் ஓடுகின்ற தமிழர்கள் ஆங்காங்கு அந்தப் 
போர்க்களத்தில் குதித்தார்கள் . நூற்றுக்கணக்கானவர்கள் 
சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் மாணவன் சாரங்கபாணி , 
மாணவன் ராசேந்திரன் , அதைப்போலவே தங்களுடைய 
தேகங்களுக்குத் தீ வைத்துக்கொண்டு- தீப்பற்றி எரிகின்ற 
நேரத்திலும் இந்தி ஒழிக ! தமிழ் வாழ்க ! என்று முழக்க 
மிட்டார்கள் , தமிழர்கள் எண்மர் . அப்படித் தீக்குளித்துச் 
செத்த எட்டுத் தியாக மறவர்களைக்கொண்ட வரலாறு 
65 - ஆம் ஆண்டு இந்தி எதிர்ப்புப் போராட்ட வரலாறு . 


என்னைப் பொறுத்த வரையில் காலையில் செட்டி நாட் 
டரசரும் , மாலையில் முத்தமிழ்க் காவலரும் எடுத்துக் காட்டி 
யதைப்போல - என்னுடைய அரசியல் பொது வாழ்வின் 


8 


நுழைவே இந்தி எதிர்ப்புப் போரோடு கலந்ததாகும் , 
திருவாரூர் பள்ளியில் நான் மாணவனாகப் படித்துக் கொண் 
டிருந்த 1938 - ஆம் ஆண்டிலேயே - பள்ளிக்கூட வாசலில் 
நடைபெற்ற இந்தி எதிர்ப்புப் போராட்ட மறியலில் தமிழ்க் 
கொடி ஏந்தி இந்தி எதிர்ப்பு அணியில் ஈடுபட்டு இந்தப் 
பொதுவாழ்க்கைக்கு வந்தவன் . 
கழகம் இல்லாமல் இந்தி எதிர்ப்புக் 
களமில்லை ! 

ஆகவே இந்தி எதிர்ப்பு என்பது என்னுடைய ரத்தத்தில் 
ஊறிப்போன ஒன்று . ஆகவே நான் இல்லாமல் இந்தி 
எதிர்ப்புப் போராட்டம் இல்லை என்று உரிமை கொண்டாடக் 
கடமைப்பட்டவன் . 

திராவிடர் கழகம் - திராவிட முன்னேற்றக் 
கழகம் இல்லாமல் இந்தி எதிர்ப்புப் போராட்டம் 
இல்லை . 

இன்று பல கட்சிகள் இந்தியை எதிர்க்கின்ற காட்சியைப் 
பார்க்கிறோம் . ஆனால் அன்று தன்னந்தனியாகப் பெரியாரும் 
பேரறிஞர் அண்ணாவும் தமிழ் நாட்டில் உள்ள சில புலவர் 
பெருமக்களும் இந்தி எதிர்ப்புப் போராட்டத்தை நடத்திய 
அந்தக் காலத்தை எண்ணிப் பார்க்க வேண்டும் . 

இன்று இந்த மேடையில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த 
வர்கள் இந்தியை நாங்கள் எதிர்த்தே தீருவோம் - தமிழ்நாட் 
டிற்கு - தமிழுக்கு - தமிழர்களுக்கு வருகிற ஆபத்தைத் 
தடுத்தே தீருவோம் என்று முழங்குகிற காட்சியைக்காணும் 
நேரத்தில் - பெரியாரும் , அண்ணாவும் அன்றைக்குப் பட்ட 
பாட்டிற்கு இன்றைக்குக்கிடைத்திருக்கிற மகத்தான வெற்றி 
யாகத்தான் இதைக் கருத வேண்டும் 

தளபதி அழகிரிசாமி திருச்சியிலிருந்து கால் நடையாக 
மூவலூர் மூதாட்டி ராமாமிர்தம் அம்மையார் , 
திருமலைசாமி ( இவர்களுடைய பெயர் எல்லாம் பல இளைஞர் 
களுக்குத் தெரியாது . ஏன் , இந்தி பற்றி இப்போது பேசு 
கின்ற பல அரசியல்வாதிகளுக்குக்கூட அந்த இந்தி எதிர்ப்பு 
வரலாறு புரியாது ) 

புரியாது ) மற்றும் நூற்றுக்கணக்கானவர்கள் 
சென்னை வரை இந்தி எதிர்ப்புப் போராட்டப் பாதயாத்திரை 
செய்தார்கள் . 


மணவை 


9 


வருகிற வழியில் ஒரு கிராமத்தில் , அண்ணன் அழகிரி 
தலைமையில் வந்த பயணம் தடைப்பட வேண்டும் என் 

ற 
எண்ணத்தோடு - அன்றைக்கு " தமிழ் வாழ்க இந்தி பரவுக 
என்ற முழக்கத்திற்குச் சொந்தக்காரர்களாக இருந்தவர்கள் - 
செருப்புகளால் தோரணங்களைக் கட்டிவைத்தார்கள் . 

அழகிரி அந்தத் தோரணத்தைத் தாண்டி நடைபோட 
வில்லை . தோரணம் கட்டப்பட்டிருந்த இடத்திலேயே ஒரு 
முக்காலி கொண்டுவந்து போடச்சொல்லி அதன் மீது ஏறி 
நின்று ஒரு மணி நேரம் இந்தியை ஏன் எதிர்க்கிறோம் என்ப 
தைப் பற்றிப் பேசினார் . 

அவர் பேசி முடித்த பிறகு- யார் அந்தத் தோரணங் 
களைக் கட்டினார்களோ , அவர்களே அந்தத் தோரணங்களை 
அவிழ்த்துவிட்டு, அழகிரியின் பட்டாளத்திற்கு விருந்து 
நடத்தி வழியனுப்பி வைத்தார்கள் . அது இந்தி எதிர்ப்புப் 
போராட்ட வரலாற்றில் ஒரு கட்டம் . 


அன்று எதிர்த்தவர்கள் 
இன்று நமது அணியில் ! 


நாம் எண்ணிப் பார்க்க வேண்டும் . அன்றைக்கு இந்தி 
எதிர்ப்புப் போராட்டத்தை ஏளனம் செய்தவர்கள் - கேலி 
செய்தவர்கள் - இன்றைய தினம் ஆமாம் இந்தியால் தமிழ் 
நாட்டிற்கு ஆபத்து தான் என்று உணர்கின்ற அளவிற்கு நம் 
மோடு அணிவகுத்து வருகிற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது 
என்றால் இந்தித் திணிப்பு எவ்வளவு பயங்கரமானது என் 
பதை நாம் எண்ணிப் பார்க்க வேண்டும் 

தி.க , தி.மு.க , ஆகிய இரண்டு கட்சிகள் மாத்திரமே 
இந்தி எதிர்ப்பைத் தங்களுக்கு உரிமையாக்கிக் கொள்ள 
வேண்டுமென்று எண்ணிடாமல் , இந்தியை எதிர்க்க ஒரு 
கட்சி சார்பில் அல்ல ; அனைத்துக் கட்சிகளிலும் இருக்கிற 
தமிழர்கள் அனை வரும் ஒன்று கூடியாக வேண்டும் . அந்த நாள் 
வெகுவிரைவில் வரும் . அதற்கு வழிகாட்டக்கூடிய நாள் தான் 
இந்த நாள் . 

ஆகஸ்டு 15 விடுதலை நாள் விழா . இந்திய நாடு விடுதலை 
பெற்று விழாக் கொண்டாடிக் கொண்டிருக்கிறது . கொண் 
டாட்டங்களையும் , குதூகலங்களையும் பற்றி மாலையில் 
வானொலியிலும் , தொலைக்காட்சியிலும் செய்திகள் எல்லாம் 
வெகு அழகாகச் சொல்லப்பட்டிருக்கும் . 


10 


ஆனால் இந்த விடுதலை நாள் விழாவில் நாம் இங்கே கூடி 
யிருப்பது தமிழுக்கு - தமிழர்களுக்கு இந்தியால் ஏற்பட்டிருக் 
கின்ற அடிமைத் தளையிலிருந்து எப்போது விடுதலை என்று 
கேட்கின்ற விடுதலை நாள் விழாதான் இந்த விடுதலை நாள் 
விழா ! 

ஏன் இதைச் சொல்கிறேனென்றால் , இன்றைக்கு இந்தி 
படிக்காவிட்டால் என்னவாகும் தெரியுமா ? இது தங்க 
ளுடைய வாழ்க்கையைப் பற்றி எண்ணுகின்ற ஒவ்வொரு 
குடும்பத்தில் இருக்கிற படிக்கிற மாணவர்களுடைய உள்ளத் 
தில் ஏற்படுகின்ற கேள்வி . இந்தி படித்தால் தான் உங்களுக்கு 
வேலை கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது . 

மத்திய சர்க்காருடைய நிறுவனங்கள் ஆனாலும் அல்லது 
மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனங்களானாலும் , வங்கி 
களானாலும் அங்கேயெல்லாம் இந்தித் திணிப்பு இல்லை என் 
கிற திரைக்குப்பின்னால் இருந்து கொண்டு , இந்தி வேக வேக 
மாகப் பரப்பப்படுகின்ற காட்சியை நாம் பார்க்கின்றோம் . 

இன்று காலையில் ஒரு நண்பர் என் இல்லத்தில் - மத்திய 
அரசுத் துறைகளிலும் - பொதுத் துறையிலும் , வங்கிகளிலும் 
எவ்வளவு வேகமாக இந்தி பரப்பப்படுகிறது என்பதற்கான 
சான்றுகளையெல்லாம் காட்டினார் . அதில் ஒன்றை உங்க 
ளுக்குக் குறிப்பிட விரும்புகிறேன் . 


இந்தியன் வங்கிக் காசோலையில் இதுவரை ஆங்கிலத்தில் 
எழுதப்பட்டிருந்த வார்த்தைகளுக்கு மேலாக இந்தியிலேயும் 
எழுதப்பட்டிருக்கிறது . இதற்கு முன்பு எங்கெங்கு ஆங்கில 
வார்த்தைகள் இருந்தனவோ அதற்குமேல் எல்லாம் இந்தி 
வார்த்தைகளும் இப்போது எழுதப்பட்டிருக்கின்றன . 

இரண்டு மூன்று திங்களுக்கு முன்னால் சென்னையில் ஒரு 
புதிய ரெயில் தொடக்கவிழா நடைபெற்றது . மாநில 
ஆளுநர் தலைமையில் மத்திய அமைச்சர் ஒருவர் அதைத் 
தொடங்கி வைத்தார் . அதற்கான அழைப்பிதழ் எனக்கு 
அனுப்பப்பட்டிருந்தது . அதில் ஒரு பக்கத்தில் , அதாவது 
பினபக்கத்தில் ஆங்கிலம் , முன்பக்கத்தில் இந்தி . அந்த 
அழைப்பிதழில் - தமிழ்நாட்டுத் தலைநகரில் நடைபெறும் விழா 
விற்கான அழைப்பிதழில் தமிழைக் காணோம் . இந்தியும் , 
ஆங்கிலமும் இடம் பெற்றிருந்தது . இது எங்கே கொண்டு 
போய்விடும் ? இதை அனுமதித்தால் கொஞ்ச காலத்தில் 
இந்தி மாத்திரம் தான் அச்சடிக்கப்பட்டிருக்கும் . ஆங்கிலம் 


11 


இருக்காது . ஆங்கிலம் இருக்கட்டும் , இந்திக்குப் பதிலாகத் 
தமிழில் அச்சடித்திருக்கக்கூடாதா ? 
அந்தத் தண்டவாளத்தைப் 
பெயர்த்தாக வேண்டும் ! 

தமிழை அறவே அகற்றிவிட்டு ஆங்கிலத்திலே ஒரு பக்க 
மும் , இந்தியிலே ஒரு பக்கமும் ஒரு புகைவண்டித் தொடக்க 
விழாவுக்கு அழைப்பிதழை அச்சடித்து அனுப்புகிறார்களென் 
மால் , எவ்வளவு வேகமாக அந்த ரயில்போக வேண்டுமென்று 
விரும்புகிறார்கள் ! 

எனவே அந்தத் தண்டவாளத்தைப் பெயர்க்க 
வேண்டிய வேலை தமிழ்ச் சமுதாயத்தினுடைய 
வேலையாகும் . 

நிருபர்கள் ஜாக்கிரதையாகக் குறிப்பெடுத்துக் கொள்ள 
வேண்டும் . தண்டவாளத்தைப் பெயர்க்கச் சொல்லி 
கருணாநிதி தமிழர்களைத் தூண்டிவிட்டார் என்ற தலைப்புப் 
போட்டுவிடக்கூடாது . நான் சொல்கிற தண்டவாளம் , 
இந்தி பரவுவதற்காக அதை ஏற்றிக் கொண்டு வருகிற ரயில் 
இருக்கிறதே ; அந்த ரயில் தண்டவாளத்தைத்தான் குறிப் 
பிடுகிறேன் . 

ஆ . பெ . அவர்கள் எடுத்துச் சொன்னார்கள் , சூதாக , 
மறைமுகமாக இந்தி திணிக்கப்படுகிறது என்று - ஆனால் 
வெளிப்படையாகவே எந்தவிதப் பயமும் இல்லாமல் எந்த 
விதமான அச்சத்திற்கும் ஆட்படாமல் , மாநிலங்களவையிலே 
இந்திக் கடிதங்களைக் கிழித்தெறிகிறீர்களா பரவாயில்லை ; நீங் 
கள் செய்வதைச் செய்யுங்கள் ; நாங்கள் செய்வதைச் செய்தே 
தீருவோம் " என்கின்ற அளவுக்கு டில்லிப் பட்டணத்தில் யார் 
ஆட்சிப் பொறுப்புக்கு வந்தாலும் செயல்பட்டுக்கொண்டிருக் 
கிறார்கள் . 

ராஜா வேஷம் போட்ட ஆள் தான் மாறியிருக்கி 
றாரே தவிர , ராஜா பேசுகிற வசனம் மாறவில்லை . 

நேரு இருந்தாலும் , லால்பகதூர் சாஸ்திரி இருந்தாலும் , 
இந்திராகாந்தியாயிருந்தாலும் , மொரார்ஜி தேசாயாயிருந்தா 
லும் வேறு யாராகயிருந்தாலும் இந்தி ஆதிக்கத்தின் கீழ் 


12 


இந்தியா முழுமையும் வந்தாக வேண்டும் என்றே அவர்கள் 
நினைக்கிறார்கள் . 

அவர்கள் எண்ணிக் கொண்டிருக்கிறார்கள் இந்தி என்ற 
மொழியிலிருந்து வந்தது தான் இந்தியா என்று ! நாட்டின் 
பெயரைச் சொல்கிற போதே அது கேள்விக் குறியாக இருக் 


கிறது . 


இந்தியா ஒரு கேள்விக்குறி ! 


இந்தி ... யா ? என்கின்ற கேள்விக் குறியாக இருக்கின்றது . 
ஆனால் இந்தி என்கிற மொழியிலிருந்து இந்தியா வரவில்லை . 

இந்து என்கிற மொழியிலிருந்து இந்தியன் வந்து , அந்த 
இந்தியன் என்கிற மொழியிலிருந்து இந்தியர்கள் வாழ்கிற 
நாடு இந்தியா என்று ஆயிற்றே தவிர , ரஷ்ய மொழியைப் 
பேசுவதால் ரஷ்யா என்று ஆனதைப்போல , ஜெர்மன் மொழி 
யைப் பேசுகிற நாடு ஜெர்மன் நாடு என்று ஆனதைப்போல , 
தமிழ் மொழி பேசுகிற நாடு தமிழ்நாடு என்று ஆனதைப் 
போல , இந்தி மொழி இந்தியா முழுவதும் பேசப்படுவதால் 
இது இந்தியாவாக ஆயிற்று என்று யாரும் வாதிட முடியாது . 
அதற்கு அடிப்படையே கிடையாது . 

ஏனென்றால் இந்து என்பதிலிருந்து இந்தியன் வந் 
தான் . இந்துவே உண்டா ? அது ஒரு மதமா ? அதைப் பெரி 
யாரைக் கேட்கவேண்டும் . அதைப்பற்றி பேசக்கூடிய ஆற்ற 
லும் , அதைப் பற்றிக் கருத்துக்களை அளிக்கக் கூடிய தந்தை 
பெரியார் அவர்கள் இந்து என்றால் யார் என்பதைப் பற்றிப் 
பல விளக்கங்களைத் தந்துள்ளார் . நான் இந்தியைப் பற்றிப் 
பேசுகிற நேரத்தில் இந்து வுக்குப்போக விரும்பவில்லை . ஏற் 
கனவே முத்தமிழ்க் காவலர் கி . ஆ . பெ . அவர்கள் வேறு 

இந்து வுக்குப் போய்விட்டு வந்துள்ளார் . எனவே 
இந்தியா என்பது இந்தி என்ற மொழியின் அடிப்படையில் 
வந்தது அல்ல . ஆகவே , இந்தி மொழி இந்தியா முழுமைக் 
கும் சொந்தமான ஒரு மொழி அல்ல . 

இந்தி மொழியை இந்தியா முழுவதும் பரப்ப வேண்டும் 
என்று எண்ணுகிறார்கள் என்றால் , அதற்கு அவர்கள் சொல் 

ற ஒரேயொரு காரணம் , இந்தியாவினுடைய ஒருமைப்பாடு 
கெட்டுப் போகாமல் இருக்க வேண்டுமேயானால் , இந்தியாவி 
னுடைய ஒற்றுமை குலையாது இருக்க வேண்டுமேயானால் , 


13 


அனைவருக்கும் தொடர்பு மொழியாக இந்தி மொழி இருந் 
தாக வேண்டும் என்று கூறுகிறார்கள் . 


நாம் அதே காரணத்தைத்தான் கூறுகிறோம் . " இந்தியா 
வினுடைய ஒருமைப்பாடு காக்கப்பட வேண்டுமேயானால் , 
இந்தியா பல துண்டுகளாக ஆகிவிடாமல் இருக்கவேண்டுமே 
யானால் இந்தியை நீங்கள் நுழைக்காதீர்கள் என்று தான் 
சொல்கிறோம் . நாம் எடுத்து வைப்பதும் அதே வாதம் தான் . 


இந்தி நுழைக்கப்பட்டால் தான் , இந்தி பரவினால் தான் 
இந்தியா ஒன்றாக இருக்கும் என்று சொல்கிறார்கள் . 

நான் கூறுகிறேன் , அழகான உயர்ந்த கோபு 
ரத்தில் காக்கை எச்சமிடுகிறது . அது அலட்சியப் 
படுத்தப்பட்டுவிடும் . அந்த எச்சத்திலே இருக்கிற 
விதை முளைக்க ஆரம்பிக்கும் . பிறகு வேர்விடும் ; 
மரமாகும் . ஒருநாள் கோபுரத்தைப் பார்த்தால் 
வெடித்துக் கிடக்கும் . 


அதைப் போலத்தான் இந்தி என்ற வேர் பரவு 
மேயானால் இந்திய ஒருமைப்பாடு என்கிற கோபுரம் 
இடிந்து சுக்கு நூறாக ஆகிவிடும் என்பதை இந்திய 
நாட்டுப் பிரதமருக்குத் தெரிவித்துக் கொள்கிறேன் . 


இனம் . 


இந்தியா ஒரே தேசிய இனத்தைக் கொண்ட நாடு 
அல்ல . பல தேசிய இனங்கள் இந்தியாவிலே இருக்கின்றன . 
அதிலே தமிழ் இனம் , தமிழர் என்ற தேசிய இனம் நமது 

நாம் திராவிடர்கள் என்று சொல்லிக் கொள்கிற 
நேரத்தில் தமிழோடு சேர்ந்த குடும்ப மொழிகளான மலை 
யாளம் , கன்னடம் , தெலுங்கு ஆகிய இந்த மொழிகள் எல் 
லாம் இணைந்து - இந்தக் குடும்ப மொழியைப் பேசுகின்ற இந் 
தப் பகுதி திராவிடம் . அதில் உள்ளவர்கள் திராவிடர்கள் . 
நாம் இனத்தால் தமிழர்கள் . நம்முடைய குடும்ப மொழி 
களான - தமிழ் , கன்னடம் , மலையாளம் , தெலுங்கு ஆகிய 
இந்த நான்கு மொழிகளைப் பேசுவதால் திராவிடர்கள் , நாட் 
டால் இந்தியர்கள் ; அவ்வளவு தான் . நாம் திராவிடநாடு 
கேட்டபோதுகூட நான்கு மொழி பேசுகிற திராவிடக் கூட் 
டாட்சிதான் கேட்டோம் ! ஒற்றையாட்சி முறையல்ல என் 
பதைத் தமிழ் இன மக்கள் மறந்துவிடக் கூடாது . 


14 


அமெரிக்க வரவேற்பு அளித்த பாடம் ! 


நமது பிரதமர் அண்மையில் அமெரிக்கா 

சென்றார் . 
அமெரிக்கா சென்றிருந்தபோது அங்கே பிரதமருக்குக் 
குஜராத்தி மண்டலின் சார்பாக வரவேற்பளிக்கப்பட்டது . 
கேரள சமாஜம் சார்பாக வரவேற்பளிக்கப்பட்டது . பஞ்சாப் 
சங்கத்தின் சார்பாக வரவேற்பளிக்கப்பட்டது . தமிழர் சங்கத் 
தின் சார்பாக வரவேற்பளிக்கப்பட்டது . அப்போதே பிரதம 
ருக்குத் தெரிந்திருக்க வேண்டும் . இங்கு மொத்த இந்தியர் 
களின் சார்பாக வரவேற்பளிக்கப்பட வில்லையே , ஏன் ? நாம் 
அமெரிக்காவுக்கு வந்தாலும் கேரள மக்கள் கேரள சமாஜத் 
தின் பெயரால் , குஜராத்தி மக்கள் குஜராத்தி மண்டலின் 
பெயரால் , தமிழ் மக்கள் தமிழ்ச் சங்கங்களின் பெயரால் வர 
வேற்பளிக்கிறார்கள் . ஆகவே நாம் என்ன தான் பூசி மெழுகி 
இந்தியாவை ஒன்றாக ஆக்கலாம் என்று கருதினாலும் , இந்தியா 

மையாக இருக்க வேண்டுமென்று எண்ணினாலும் , அந்த 
ஒற்றுமைக்குள்ளே பல தேசிய இனங்கள் இருக்கின்றன . 
அதிலே ஒரு இனம் தமிழ் இனம் என்பதை மொரார்ஜி 
தேசாய் வெளியே சொல்லாவிட்டாலும் , அமெரிக்காவிலே 
நினைத்துப் பார்க்கிற அளவுக்குச் சம்பவங்கள் நடந்திருக் 


கின் றன . 


எனவே நாம் தமிழ் இனம் , நாட்டால் இந்தியர்கள் . 
எனவே இந்தி மொழி பரப்பப்பட்டு , மற்ற மொழிகளெல் 
லாம் அடியோடு அழிக்கப்பட்டு , இந்தி ஆதிக்கம் தலை தூக்குமே 
யானால் அதற்குப் பிறகு நாம் நணபர் குமரி அனந்தன் இங்கே 
குறிப்பிட்டதைப்போல இரண்டாந்தர மக்களாகக்கூட 
அல்ல , நாலாந்தர மக்களாக ஆக்கப்பட்டு விடுவோம் . 
அதைத் தயவு செய்து நீங்கள் மறந்துவிடக் கூடாது . 

முத்தமிழ்க் காவலர் கி . ஆ . பெ , அவர்கள்கூட மூன்றே 
நாளில் இந்தியைப் படித்துவிடலாம் , படிப்பது எளிது என்று 
கூறினார்கள் . படித்தால் என்ன என்றுகூட உங்களுக்கு ஆசை 
வரலாம் . இந்தி படிப்பது எளிது , ஆனால் படித்தால் அது 
மிகக் கொடிது . எளிது என்பதற்கும் , கொடிது என்பதற்கு 
முள்ள பொருளை நீங்கள் உணர வேண்டும் . 

எளிது என்று படித்து விடுவீர்களேயானால் , மும்மொழித் 
திட்டத்தை ஏற்றுக் கொள்கின்ற எந்த ஒரு மாநிலமும் எந்த 
ஒரு மனிதனும் எந்த நிலைக்கு ஆளாவான் என்பதைத் தயவு 
செய்து எண்ணிப் பார்க்க வேண்டும் . தாய்மொழி , ஆங்கிலம் 
இந்தி இந்த மூன்றையும் தமிழர்கள் படிக்க வேண்டும் என் 


15 


பதை மத்திய அரசு தனது கொள்கையாகக் கொண்டிருக் 


கிறது . 


இது தமிழகத்து மக்கள் வாழ்கின்ற பட்டிதொட்டி 
களிலெல்லாம் நமது நண்பர்கள் சென்று எடுத்துக்காட்ட 
வேண்டிய விஷயமாகும் . 

மும்மொழித் திட்டத்தால் இந்தியைப் படித்தால் நல் 
லது தானே என்று கேட்கத்தான் தோன்றும் . அதே நேரத்தில் 
நம்முடைய தாய்மொழி தமிழ் . நாம் மும்மொழித் திட்டத் 
தால் இரண்டாவதாகப் படிக்க வேண்டி வருவது இந்தி , மூன் 
றாவதாகப் படிக்க வேண்டியது ஆங்கிலம் , இந்த மூன்றை 
யும் படித்துத் திறமையாக வருபவர்கள் ஒருவர் அல்லது 
இருவர் வரலாம் . 

ஆனால் அதே நேரத்தில் இந்தி பேசுகிற மாநிலத்தில் 
உள்ளவர்களின் தாய்மொழி இந்தி . அவர்களுக்கு மும்மொ 
ழித் திட்டம் பெயரளவுக்குத்தான் . அடுத்தது ஆங்கிலம் . 
அவர்களுடைய தோள்களிலே சுமத்தப்படுகிற சுமை ஒரே 
யொரு சுமைதான் . ஆங்கிலம் என்கிற ஒரேயொரு சுமை 
தான் . ஆனால் தமிழர்களுடைய தோள்களிலே சுமத்தப்படு 
கிற சுமை இந்தி , ஆங்கிலம் என்ற இரண்டு சுமைகள் . 

நீங்கள் எண்ணிப்பார்க்க வேண்டும் . இந்தியைத் தாய் 
மொழியாகக் கொண்டவர்கள் ஆங்கிலத்தைப் படித்துத் 
திறமை மிக்கவர்களாக ஆகி நூற்றுக்குத் தொண்ணுறுபேர் 
திறமைசாலிகளாக ஆவார்கள் . ஆதே நேரத்தில் தமிழர்கள் 
தமிழையும் படித்து , இந்தியையும் படித்து ஆங்கிலத்தையும் 
படிக்க வேண்டும் என்கின்ற நிலைக்கு ஆளாவார்கள் . நூற் 
றுக்கு ஒருவர் வீதம் தான் திறமைசாலிகளாக வரமுடியும் . 
அது எங்கே கொண்டுபோய் நம்மைவிடும் ? 
மத்திய 

வேலைவாய்ப்புகளிலிருந்து மத்திய 
அரசின் பொதுத்துறை நிறுவனங்களிலே இருக்கிற வேலை 
வாய்ப்புக்கள்வரை தமிழனுக்கு வேலையே இல்லாமல் போய் 
விடும் . 

அப்படியானால் இந்தியை ஏற்றுக்கொண்டால் என்ன ? 
தமிழனுக்கு இடம் கிடைக்குமல்லவா என்று கேட்கத் தோன் 
றும் . என்ன ஆகும் ? இந்தியைத் தாய்மொழியாகக் கொண் 
டவன் தான் நடைபெறுகின்ற தேர்வுகள் அனைத்திலும் பெரு 
வாரியாக வெற்றி பெறுவான் . தமிழைத் தாய்மொழியாகக் 
கொண்டவன் பெருவாரியாக வெற்றிபெற மாட்டான் . 
எனவே எதிர்காலத்திலே தமிழனுக்கு அவனுடைய வாழ்வில் 
இருள் கவ்வக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் . எனவே தான் நாம் 


அரசின் 


16 


இப்போதிருந்தே திட்டமிட்டு ஆங்கிலம் , அவரவர்களுடைய 
தாய்மொழி - ஆகிய இந்த இரண்டு மொழிகளும் போதும் 
என்கிறோம் . 


அண்ணா கொடுத்த திட்டம் ! 


இருமொழித் திட்டம் , மும்மொழித் திட்டம் என்பதை 
யாரும் குழப்பிக்கொள்ளத் தேவையில்லை . இருமொழித் 
திட்டம் என்றால் இந்தியா முழுமைக்கும் இந்தியும் , ஆங்கில 
மும் என்று பொருளல்ல . அண்ணா அவர்கள் 1968 - ல் 
கொடுத்த இருமொழித் திட்டம் தமிழ் , ஆங்கிலம் இரண்டுந் 
தான் . தமிழ்நாட்டுப் பள்ளிகளில் இந்திக்கு இடமில்லை 
என்று சொன்னதைப்போல் ஒவ்வொரு மாநிலத்திலும் அவ 
ரவர் தாய்மொழி ஆங்கிலம் இரண்டுந்தான் என்று எடுத்துக் 
கொள்ள வேண்டும் . 

இந்தி மாத்திரம் வந்துவிட்டால் ஆங்கிலம் கொஞ்சம் 
கொஞ்சமாக மெல்ல மெல்ல அகற்றப்பட்டு விடுமேயானால் 
இந்தியைத் தாய்மொழியாகக் கொண்டவர்களுக்குத்தான் 
வசதி வாய்ப்புக்கள் பெருதம் . இந்தி தாய்மொழியாக அல்லா 
தவர்கள் இரண்டாந்தர , மூன் றாந்தர , நான் காந்தர பிரஜை 
களாக ஆக்கப்படுவார்கள் 

இந்தித் திணிப்பு இல்லை ; இந்தித் திணிப்பு இல்லை என்று 
சொல்வது வாடைக் காற்று வீசவில்லை என்று கூறிவிட்டு , 
ஆனாலும் கதவையும் திறந்து வை என்று சொல்வதைப்போல 
இருக்கிறது . 

வாடைக் காற்று நிச்சயம் வீசாது , பலகணியைத் திறந்து 
வை என்று சொல்கிறார்கள் . பலகணியைத் திறந்து வைக்கி 
றோம் ; காற்று வீசுகின்ற காட்சியையும் காண்கிறோம் . 

வாடைக் காற்று உடலைக் குந்தகப்படுத்தும் . 
அதைப் போல இந்திக் காற்று தமிழர்களுடைய 
எதிர்காலத்தைச் சிதைத்து ஒழிக்கும் . 

இதைப்பற்றிக் கன்னடக்காரர்கள் கவலைப்பட வில்லை ; 
மலையாளிகள் கவலைப்படவில்லை . இதைப் பற்றி வேறு மாநி 
லத்தவர் கவலைப்படவில்லை . தமிழ்நாட்டில் கூடிய ஆந்திர , 
கேரள , கர்நாடக முதல்வர்கள் கூட மும்மொழித் திட்டத்தை 
யல்லவா ஆதரித்துப் பேசிவிட்டுப் போயிருக்கிறார்கள் என்று 
யாராவது நினைப்பீர்களேயானால் , நான் சொல்கிறேன் , இந்தி 
யாவுக்கு எந்தக் கேடு வந்தாலும் , எந்தத் தொல்லை வந்தா 
லும் முதலிலே கவலைப் படுகிற மாநிலமாகத் தமிழ்நாடு தான் 


17 


இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் . அடுத்து நமது 
அண்டை மாநிலத்தவர் நிச்சயமாக அந்தக் கவலைக்கு ஆட் 
பட்டே தீருவார்கள் . மும்மொழித் திட்டத்தை அவர்கள் 
இன்றைக்கு ஆதரிப்பதன் காரணம் , அதை அவர்கள் ஏற்க 
னவே ஏற்றுக் கொண்டு விட்டார்கள் . காலம் கனியக் கனிய 
மும்மொழித் திட்டத்தால் வருகின்ற பேராபத்தை ஆந்திரம் 
உணரும் , கேரளம் அறியும் , கர்நாடகம் புரிந்து கொள்ளும் . 
அந்த நாள் வெகு தொலைவிலே இல்லை . 

ஆனால் மும்மொழித் திட்டத்தையும் ஏற்றுக்கொண்டு 
நாங்கள் 

இந்தித் திணிப்பையும் எதிர்க்கிறோம் என்பது 
பொருத்தமில்லாத ஒன்று என்பதை நான் சுட்டிக் காட்டா 
மல் இருக்க முடியாது . 

ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த மாநிலத்தின் தாய் 
மொழி , ஆங்கிலம் என்ற இரு மொழித் திட்டம் ஏற்றுக் 
கொள்ளப்பட வேண்டும் . உத்தரப்பிரதேசக்காரர்கள் ஆங் 
கிலத்தைக் கட்டாயம் படித்தாக வேண்டும் . இந்தியாவில் 
குமரி முதல் இமயம் வரை இருக்கின்ற மக்கள் சம வாய்ப்புக் 
கள் பெற்றிருக்கிறார்களா ? எல்லோரும் இந்நாட்டு மன்னர் 
என்ற உங்களுடைய பேச்சு உதட்டளவுப் பேச்சல்ல , உள் 
ளத்திலிருந்து புறப்படுகிற பேச்சு என்பது உண்மையானால் 
ஆங்கிலம் தான் நீடிக்க வேண்டும் . 


ஆங்கிலம் இருக்க இந்தி ஏன் ? 


பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதைக் காலையிலே 
அடிகளார் குறிப்பிட்டார்கள் . தினகரன் ஆசிரியர் கந்தசாமி 
அவர்களும் குறிப்பிட்டார். 14 மொழிகளும் ஆட்சி மொழிக 
ளாக , தொடர்பு மொழிகளாக ஆகவேண்டும் என்று குறிப் 
பிட்டார்கள் . 14 மொழிகளும் இந்தியாவினுடைய ஆட்சி 
மொழியாக , பொது மொழியாக , தேசிய மொழியாக ஆக 
வேண்டும் என்ற ஒரு கொள்கையை மத்திய அரசு எடுக்குமே 
யானால் , அதை நாம் தான் முந்திக்கொண்டு வரவேற்பவர்க 
ளாக இருப்போம் . ஆனால் , அந்த முடிவு எடுக்கப்படுகிற 
வரையிலே ஆங்கிலம் ஒன்று தான் தொடர்பு மொழியாக 
இருக்க வேண்டுமேயல்லாமல் இந்தி தொடர்பு மொழியாக 
இருக்கத் தேவையில்லை . ஆங்கிலம் தொடர்பு மொழியாக 
இருக்கும்போது இந்தி எதற்காக இடையிலே தொடர்பு 
மொழி ? 

இந்தியை வளர்க்க வேண்டுமென்று நீங்கள் விரும்புவீர் 
களேயானால் உத்தரப்பிரதேசத்திலே வளருங்கள் . நல்ல புல 
வர்களை உண்டாக்குங்கள் . மத்தியப் பிரதேசத்தில் வளருங் 


18 


கள் . நல்ல இலக்கியங்களையெல்லாம் உண்டாக்குங்கள் . 
வேண்டாமென்று சொல்லவில்லை . ஆனால் , இந்தியை 
வளர்க்கத் தமிழ் நாட்டைக் கழனியாகப் பயன் 
படுத்தாதீர்கள் . இந்தியைப் பரப்ப , எங்களை யெல் 
லாம் அடிமைகளாக ஆக்க நீங்கள் அந்த முயற் 
சியை மேற்கொள்ளாதீர்கள் . 
தமிழர்களே தயாராகுங்கள் ! 

இந்த சங்கடத்துக்குக் கூட காரணம் நான் நினைக்கிறேன் 
நம்முடைய இந்தியத் தலைநகரம் டெல்லியாக இருப்பது ஒரு 
காரணம் . டெல்லியைச் சுற்றியிருக்கும் மாநிலங்கள் அநேக 
மாக , பெரும்பான்மையாக இந்தி பேசுகிற மாநிலங்கள் . 
இமாசலப்பிரதேசம் , உத்தரப்பிரதேசம் , மத்தியப்பிரதேசம் 
இவைகள் எல்லாம் டில்லியைச் சுற்றி இருக்கின் றன . 

தயவு செய்து தலைநகரத்தை மாற்றுங்கள் . மாற்றி நாக 
புரியைத் தாண்டி வாருங்கள் . ஐதராபாத் போல ஒரு இடத் 
தில் புதிய தலை நகரை வையுங்கள் . பிறகு உங்களுக்குச் சங்க 
டங்கள் இருக்காது . 

டெல்லி தலைநகராக இருக்கின்ற காரணத்தாலே தான் 
சுற்றி இருக்கிற மாநிலங்களில் உள்ளவர்கள் 

டெல்லிக்கு 
வந்து அங்கு புழங்கிக்கொண்டிருக்கிற காரணத்தாலே தான் 
உங்களுக்கு இந்தி , இந்தியாவிலே பொது மொழியாக, 
தொடர்பு மொழியாக ஆகவேண்டும் என்கிற தீவிரம் 
தோன்றுகிறது . 

மத்திய அரசு தமிழ்நாட்டில் இன்றைக்கு எழுப்பியிருக் 
கின்ற இந்தக் குரலை மதிக்கக் கடமைப்பட்டிருக்கிறது . 
ஏதோ அரசியல் ஆதாயத்திற்காக யாரோ ஒரு கட்சிக்காரர் 
கள் பெரிதுபடுத்துகிற குரல் என்று மத்திய அரசு எண்ணி 
விடக்கூடாது . 

மொழி காக்க- தமிழ்ச் சமுதாயத்தைக் காக்க இந்தி 
எதிர்ப்பு வீரர்களே ! இன்று முதல் உங்களைத் தயார்படுத்திக் 
கொள்ளுங்கள் , தயார்படுத்திக் கொள்ளுங்கள் , தயார்படுத் 
திக் கொள்ளுங்கள் ! 

[ 15-8-78 அன்று சென்னையில் 
நடந்த இந்தி எதிர்ப்பு மாநாட்டில் 
தலைவர் கலைஞர் ஆற்றிய உரை . ) 


பெரியார் - 

அண்ண 
பாதையில் 
நடப்போம் ! 


பொதுச்செயலாளர் , பேராசிரியர் அன்பழகன் 


பெரியார் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் 
தமிழ் நாட்டினுடைய வரலாற்றில் விடிவெள்ளியும் , எழு 
ஞாயிறுமாகத் திகழ்கிறார்கள் என்பதை நீங்கள் எல்லோரும் 
அறிவீர்கள் . உலக வரலாற்றிலேயே அறிவும் செயலும் ஒன் 
றைத் தொடர்ந்து ஒன்று உருவாகி , பல்வேறு நாடுகள் முன் 
னேறி இருப்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒன் றாரும் . 

அறிவுக்கான முதல் கிளர்ச்சியைப் பெரியார் அவர்கள் 
தோற்றுவித்தார்கள் அறிந்தவற்றைச் செயல்படுத்துவதற் 
கான வழி முறையைப் பேரறிஞர் அண்ணா அவர்கள் உருவாக் 
கினார்கள் . 

சிந்திக்கிறவன் முழு அளவுக்குச் சுதந்திரமாகச் சிந்தித்து , 
எதை எதை அவன் உண்மை அல்ல என்று கண்டானோ அதை 
அடியோடு புறக்கணித்துவிட , ஒதுக்கிவிட , தந்தை பெரியார் 
அவர்கள் எடுத்துச் சொன்னார்கள் . பேரறிஞர் அண்ணா அவர் 
கள் நம்பிப் பழக்கப்பட்டவற்றை ஒதுக்க முடியாவிட்டாலும் 
மனிதன் முன்னேறுவதற்கான சில கருத்துக்களை ஒப்புக் 
கொண்டாலுங்கூட சில கருத்துக்களை தெளிவாகத் துணிந்து 


20 


முடிவெடுக்க முடியாவிட்டாலுங்கூட-சமுதாய நல்வாழ்வுக் 
காக அவைகளை எல்லாம் ஒத்தி வைத்துவிட்டுச் செயலாற்று 
ற முறையை எடுத்துக் காட்டினார்கள் . 
எதிர்நீச்சல் என்பது 

பெரியாருடைய பிறப்பியல்பு . 
பேரறிஞர் அவர்களுக்கு எதிர்நீச்சல் என்பது ஒரு பயிற்சி மட் 
டுந்தான் . அது அவர்களுடைய பிறப்பியல்பு அல்ல . 

பெரியார் அவர்கள் சமுதாயத்துக்குக் கேடு விளைவிப்ப 
தென்று எதைக் கருதினாலும் , அதை எதிர்த்து , தகர்த்து . 
உடைத்துப் பார்க்கலாம் என்ற எண்ணமும் , துணிவும் , 
கொண்டவர் ; பேரறிஞர் அண்ணா அவர்கள் உடைக்காமலே 
எப்படி அதன் பயனை நோக்கத்தை மாற்றலாம் - அதனை 
நம்புவோர் உடைப்பதாக எண்ணி ஆத்திரப்பட இடமின்றி 
நாம் எப்படி உருமாறச் செய்யலாம் என்று எண்ணினார் . அது 
அண்ணா அவர்களின் மன வளம் ஆகும் . 

வெள்ளத்திலே எதிர்த்து நீந்துவது பயிற்சி பெற்றவர் 
களுக்கு எளிது என்று சொன்னாலும் , சில பேருக்கு ஆர்வமான 
விளையாட்டு என்று சொன்னாலும் , எல்லோருக்கும் இயல்வது 
அல்ல . பல பேர் வெள்ளத்தில் நீந்துவதாகச் சொல்லி 
மிதந்துவிடுவார்கள் . அவர்கள் வெள்ளத்தோடு போவதும் 
கூட நீச்சல் என்று கருதுவார்கள் . பெரியார் அவர்கள் எதிர் 
நீச்சல் போட்டுக் கொண்டே இருப்பார்கள் . 

ருப்பார்கள் . பேரறிஞர் 
அண்ணா அவர்கள் எதிர்நீச்சல் முறையை அடிப்படையாக 
வைத்துக்கொண்டு தான் போய்ச்சேரவேண்டிய இடத்திற்கு 
மறு கரைக்குப் போவதற்கான பக்குவத்தைப் பின்பற்றினார் 
கள் . எதிர்நீச்சல் , எதிர்நீச்சலுக்காகவே இருக்கக் கூடாது . 
கரை சேருவதற்காகவும் இருக்க வேண்டும் . 

எதிர்நீச்சலே அறியாத மக்கள் , வெள்ளத்திலே மிதக்கிற 
மக்கள் போன்று , அது விதியின் பயன் என்று கருதிக் கொள் 
கிற மக்கள் , தாங்கள் மிதந்ததே கடவுள் செயல் என்று 
சொல்லிக் கொள்கிற மக்கள் , செயலற்ற , செயல் செய்கிற 
மனமற்ற , நிலைக்கு ஆளாகிற மக்கள் ஒரு தெளிவான முன் 
னேற்றத்தை அடியோடு இழந்துவிடுகிற காலக் கட்டத்தில் 
வாழ்க்கையைப்பற்றிய வழக்கமான சிந்தனையில் ஒரு எதிர் 
நீச்சலுக்கான மனத் துணிவையும் உண்டாக்க வேண்டி 
யிருந்தது ; அதைத் தந்தை பெரியார் அவர்கள் செய்தார்கள் . 
துணிச்சலை உண்டாக்கியவர் ! 

எதைப்பற்றியும் அது ஏன் என்று கேள் ; எப்படி , எதனால் 
என்று ஆராய்ந்து பார் என்று எடுத்துச் சொல்லியே தந்தை 


21 


பெரியார் அவர்கள் அப்படிக் கேட்பதற்கான ஒரு துணிச்சலை 
யாவது நம்மிடத்திலே உண்டாக்கினார்கள் . 

தொடர்ந்து ஆராய்வதற்கு நமக்குத் திறன் இல்லாவிட் 
டாலும் , பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஏன் என்று கேள் . 
எப்படி என்று கேள் , எதற்காக என்று கேள் ஆகவே இனி 
நாம் எப்படி நடப்பது என்று எண்ணிப்பார் , அதற்கு ஏற்ற 
முடிவு எடுத்துக்கொண்டு செயல் செய்யப் புறப்படு; அப் 
படிப்பட்ட காரணங்களாலே வீழ்ச்சியுற்றுக் கிடக்கிற சமுதா 
யத்தை எழுச்சிபெறச் செய்வதற்கான வழிவகையைக் 
காண் என்று அறிஞர் அண்ணா அவர்கள் எடுத்துக்கூறி வழி 
கண்டார்கள் . 

உள்ளபடியே அறுவைச்சிகிச்சை செய்வதும் மருந்து வைத் 
துக் கட்டுவதும் ஆகிய இரண்டு முறைகளையும் நீங்கள் நினைத் 
துக்கொண்டாலே போதும் . மிகப் பெரிய கட்டி ஏற்பட்டு 
சீழ் வைத்து , புரையோடுகிற கட்டம் ஏற்படுகிறபோது இந் 
தக் காலத்திலே வேண்டுமானால் மயக்க மருந்து கொடுத்து 
வலி தெரியாமல் அறுக்கிற ஒரு முறை இருக்கிறது ; பன 
னெடுங்காலத்துக்கு முன்னே மயக்க மருந்து கொடுக்கிற 
அந்த வாய்ப்பு இல்லாத காலத்தில் கெட்டியாக நாலுபேர் 
கையைப் பிடித்துக்கொள்ள , ஒருவன் உடலைத் துணிந்து அறுத் 
துத் தள்ளவேண்டும் ; அறுத்ததற்குப் பின்னாலே அந்த இடத் 
திலே புரையோடி விடாமல் இருக்க , மறுபடியும் சீழ் வைக்கா 
மல் இருக்கச் சில மருந்துகளை வைத்து வலிக்க வலிக்கக் 
டித் தீரவேண்டும் . 

பெரியார் அவர்களும் , பேரறிஞர் அண்ணா அவர்களும் , 
பேரறிஞர்கள் . பெரியார் அவர்கள் இயற்கை அறிஞர் : 
இயற்கை அறிஞர்கள் சொல்லுகிற கருத்துக்கள் எல்லோ 
ருடைய கருத்துக்களுக்கும் ஒத்துவருவது கடினம் . அது தனி 
யாய்த்தான் நிற்கும் . 

பேரறிஞர் அண்ணா அவர்கள் கற்றதனாலாய அறிஞர் . 
கற்றதனாலாய அறிஞர் சொல்லுகிற கருத்துக்கள் இயற்கை 
அறிஞர் சொல்லுகிற 

கருத்துக்களோடு ஒத்தும் போகும் ; ஒவ் 
வாமலும் இருக்கும் . ஆனால் இயற்கை அறிஞர் சொல்லுகிற 
கருத்தால் ஆகிய நல்ல பலனை ஏற்படுத்துவதற்கு அது 
தவறாது . 

நியாயம் பேசுவது என்பது ஒன்று ; சட்டம் பேசுவது என் 
பது மற்றொன்று . நியாயம் பேசுகிற காரணத்தினாலேயே 
நியாயம் வெற்றி பெறுவது இல்லை . சட்டம் அதற்குத் துணை 


22 


செய்தால் தான் அது வெற்றி பெறும் . பெரியார் அவர்கட்கு 
நியாயம் தெரியும் . என்றாலும் சட்டத்தைத் துணைக்கு 
அழைத்து அதை வெற்றிபெற வைக்கப் பெரியார் அவர்கள் 
அக்கறை எடுத்துக்கொண்டதே இல்லை . ஏனென்றால் , பெரி 
யார் அவர்கள் எண்ணத்தில் வெற்றி தோல்வி என்ற இரண் 
டும் கிடையாது . 

பெரியார் அவர்களுடைய தத்துவப்படி பெரும்பான்மை 
யோர் வாக்கு , சிறுபான்மையோர் வாக்கு , ஜன நாயகம் 
குடும்ப வாழ்க்கை முறைகள் இவைகளுக்கு எல்லாம் அதிக 
முக்கியத்துவம் கிடையாது . பெரியார் அவர்கள் சொல்லு 
வதை எல்லாம் செய் என்று சொல்வது இல்லை . இவைகளை 
எல்லாம் சொல்லிவிட்டுக் கடைசியில் பெரியார் சொல்வார் ; 
“ நான் என்னமோ பேசி இருக்கிறேன் ; அறிவு இருக்கிறவர்கள் 
புரிந்து கொள்வார்கள் என்று நம்புகிறேன் என்று . இன் 
னொரு பக்கம் பெரியார் அவர்கள் சொல்லுவார்கள் ; " நான் 
இருபது ஆண்டுக்கு முன்னாலே பேசியது எல்லாம் கூட இப் 
போது உண்மையாகிவிட்டது . ஆக இப்போது கூறுவது 
எதிர்காலத்திலே உண்மை ஆகும் என்று . ஆனால் 

சிந் 
திக்காத மக்களுக்கு சிந்திக்கிற ஒரு ஆற்றலை ஏற்படுத்தியதற் 
குப் பெரியாரைவிட இன்னொருவரை நாம் குறிப்பிட முடி 
யாது . 

ஆனால் , எல்லா மக்களுக்கும் சிந்திக்கிற ஆற்றல் சொன் 
( னால்கூட வராது , சிந்தனை என்பது வேறு , சிந்தித்தவன் 
சொன்னதைத் திரும்பச் சொல்வது வேறு . 

புத்தர் கூறிய அறிவுரையை , சமணர்களுடைய வழிகாட்டி 
ஜீனர் சொன்னதை , சாக்ரடீஸ் சிந்திக்கச் சொன்னதை , 
மார்ட்டின் லூதர் பேசியதை அல்லது ஆப்ரஹாம் லிங்கன் 
சொன்ன கருத்தை நாம் சொல்லுவதைக்குறித்துப் பேரறிஞர் 
அண்ணா அவர்கள் சொன்னார்கள் ; அவர்கள் சிந்தித்துச் 
சொன்னார்கள் . நாம் அவர்கள் சொன்னதைச் சிந்திக்கிற 
அளவுக்குத் திறமை பெற்றிருக்கிறோம் . ஆகவே சொல்லு 
கிறோம் என்று சொல்லலாமே தவிர , நாமே சிந்திந்து அந்த 
முடிவுக்கு வந்துவிட்டோம் என்று சொல்ல முடியாது " என்று . 

ஆனால் பெரும்பாலோர் தாங்களே சிந்தித்து அந்த முடி 
வுக்கு வந்தார்கள் என்று சொல்ல முடியாவிட்டாலும் , அவர் 
கள் சொன்ன திலே எது சரி என்றாவது தெரிந்து கொள்ளுகிற 
அளவுக்குச் சிந்தித்து , அந்தச் சிந்தனையிலே தங்களை ஈடுபடுத் 
திக்கொள்வார்களேயானால் அவர்களே இந்த நாட்டுக்குப் 
போதுமானது . 


23 


வள்ளுவனையும் சாடக்கூடியவர் ! 


பெரியார் அவர்கள் தானே சிந்திப்பார் , பிறர் சிந்தித்துச் 
சொன்னவை தனக்கு ஒத்துவராவிட்டால் அது சிந்தனை 
அல்ல என்று சொல்லவும் பெரியார் அவர்களாலே முடியும் . 

வள்ளுவன் சொன்னால் தான் என்ன ? இரண்டாயிரம் 
ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்தான் . இன்றைக்கு இருக்கிற 
உலகத்தை அவன் எங்கே கண்டான் ? அவனுக்கு ஜெட் விமா 
னம் தெரியுமா ? என்று கேட்டாலும் கேட்பார் . பெரியார் 
சொல்வது அவ்வளவையும் கேட்கும்போது அவர் கேள்விகள் 
எற்படுத்தும் தூண்டுதல் உணர்ச்சி நம்மையும் கொஞ்சமா 
வது சிந்திக்க வைத்துவிடுகிறது . ஆனால் அவ்வாறு சிந்தித்து 
அதே முடிவுக்கு வருகிற அந்த ஆற்றல் நம்மிடத்திலே உரு 
வாகிறதா என்றால் , இல்லை என்றே கூறலாம். ஆனால் 
பேரறிஞர் அண்ணா அவர்கள் தானும் சிந்திக்கிற ஆற்றலைப் 
பெற்று இருந்தாலும்கூட , வழிமுறையோடு , பல்வேறு கார 
ணங்களாலே மற்றவர்கள் சிந்தித்த உண்மைகளைத் தான் 
மேற்கொண்டு சிந்தித்து , அந்த உண்மைகளைப் பலரும் ஒப் 
புக்கொள்ளத்தக்க வடிவத்திலே எடுத்துக்கூறி ஒரு பொதுக் 
கருத்தை உருவாக்கி , அதன் மூலமாக நாம் அடைய வேண் 
டிய ஒரு லட்சியப் பாதையிலே நம்மை நடத்திச் செல்வதற் 
குப் பேரறிஞர் அண்ணா அவர்கள் முற்பட்டார்கள் . 

பெரியார் அவர்கள் எத்தனையோ கருத்துக்களைச் சொல் 
கிறபோது சில விகல்ப உணர்ச்சியும் மாறுபாடும் ஏற்படுகிற 
அளவுக்குச்சொன்னாலும் , அந்தக் கருத்தினுடைய உள்ளீடாக 
இருக்கிற பலனை மக்கள் அடையத்தக்க வகையில் பேரறிஞர் 
அணணா அவர்கள் சமூகச் சீர்திருத்தத்தை ஓரளவு பொது 
நோக்குக்கு ஏற்றவகையிலே உருவாக்கித் தந்தார்கள் . இதற்கு 
நாம் விளக்கம் சொல்வதாக இருந்தால் பெரியார் அவர்கள் 
" கடவுள் இல்லை ! இல்லவே இல்லை !! இருந்ததே 
இல்லை !!! இனி எப்போதும் வரவே மாட்டார் !33 
என்று இவ்வளவு அழுத்தமாகச் சொல்லியதை அறிவோம் . 

ஆனால் , அறிஞர் அண்ணா அவர்கள் ஒன்றே 
குலமும் ஒருவனே தேவனும் என்று எடுத்துச் 
சொன்னார்கள் . 

பலபேருக்குத் தோன்றக்கூடிய கருத்து அண்ணா கடவுளை 
ஒப்புக்கொண்டார் ; பெரியார் கடவுளை மறுக்கிறார் என்பது 
தான் . 


24 


கடவுள் பற்றி பெரியாரும் , அண்ணாவும் ! 


தான் . 


பெரியார் அவர்கள் , கடவுள் இல்லை , இல்லை என்று திரும் 
பத் திரும்பச் சொன்ன தன் நோக்கம் , எல்லோரும் அப்படி 
நம்புகிறார்கள் நம்புவதால் தன்னம்பிக்கை இழந்து , முயற்சி 
யையும் , அறிவையும் மதிக்கமறுக்கிறார்கள் ; அந்த நம்பிக்கை 
யால் தலைவிதி தத்துவத்துக்கு அடிமையாகிறார்கள் ! இந்த நிலை 
மையை மாற்ற வேண்டுமானால் - அவனிடம் உள்ள இந்தக் 
கடவுள் நம்பிக்கையையே போக்கவேண்டும் என்ற எண்ணந் 

கடவுள் இல்லை என்பவருக்கு அதனிடத்திலே எனை 
போராட்டம் என்றுகூடச் சிலர் கேட்பர் . ஆனால் அவரு 
டைய போராட்டமெல்லாம் கடவுள் இருக்கிறது என்று 
சொல்லுவதிலே ஏற்படுகிற பல்வேறு நம்பிக்கைகளோ 
தான் . அந்த நம்பிக்கைகள் சமுதாயத்தையே - சாதிப்பிரி 
வுக்கும் மூட நம்பிக்கைக்கும் பலியிடுகின்றன . அவற்றி 
லிருந்து மனிதனை விடுவிக்க - அவனது மூட நம்பிக்கையையே 
சோதிக்கச் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தாலேயே 
பெரியார் அவர்கள் நாத்திகம் என்று பிறர் கண்டித்தாலும் 
அதைப் பேசத் தயங்கவில்லை . 

ஆனால் அண்ணா அவர்களோ , மக்கள் இயல்பை அறிந்த 
காரணத்தால் , மக்களுடைய நம்பிக்கையை அடியோடு மாற் 
றுவது - எதிர்நீச்சல் முறையில் அவர்களை அணுகுவது எளி 
தல்ல ; உடன்பாடு முறையிலேயே அவர்களை அணுகி , கருத் 
தினைத்தெளியவைப்பதே ஓரளவு வெற்றி தரும் என்று கருதிய 
தாலேயே ஓராயிரம் கடவுள்களை நம்பிக்கொண்டுள்ள மக்கள் 
கடவுள் ஒன்றே ஒன்றே என்று தெளிவு பெறட்டும் - அதன் 
மூலம் தெய்வங்களின் பேரால் நடைபெறும் மதச் சண்டை 
கள் ஒழியட்டும் - வீணான குருட்டுப் பழக்கவழக்கங்கள் குறை 
யட்டும் - சடங்குகள் தொலையட்டும் என்று விரும்பிச் செயல் 
பட்டார் . 

ஓராயிரம் தெய்வ வழிபாடுகள் பரவியுள்ள நாட்டில் 
ஒன்றேதான் கடவுள் வேறு ; வேறு அல்ல ; அது பெயரும் உரு 
வும் கடந்தது - எங்கும் நிறைந்தது - அதற்கு மனிதனிலே 
எந்த வேற்றுமையும் உடன்பாடு அல்ல- ஆண்டவன் முன் 
னிலையில் அனை வரும் சமம் என்றெல்லாம் எண்ணச் செய் 
வதே கடவுள் நம்பிக்கை யைப் பொறுத்து மிகப்பெரிய 
சாதனை என்று கொண்டார் . அதனாலே தமிழ்ச் சான்றோர் 
பல காலமாக உரைத்துவரும் கொள்கையான " ஒன்றே குல 
மும் ஒருவனே தேவனும் என்பதையே பறைசாற்றினார் . 


25 


அதேபோல் பெரியார் அவர்கள் , யாதும் ஊரே யாவ 
ரும் கேளிர் ! என்று சொல்வதைக் குறித்து யாருக்கும் எல் 
லாம் ஊர் , யார் எல்லோருக்கும் சொந்தக்காரன் , பண்டா 
ரத்துக்கும் , பரதேசிக்குந்தான் எல்லாம் ஊரே தவிர . நமக்கு 
எல்லாம் ஒரு ஊர் , ஒரு இனம் என்ற கருத்தை வைத்து நாம் 
எல்லாம் தமிழர் ; நமக்குத் தமிழரோடு தான் உறவு என்ற 
கருத்தைச் சொல்வார்கள் . ஆனால் தமிழருக்குள்ளேயே 
ஊருக்கு ஊர் . தெருவுக்குத் தெரு சாதிச்சண்டை இருக்கிற 
போது யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்னும் கருத்து 
தமிழர்களுக்கு ஏற்பட்டால் தான் , தமிழருக்கிடையே ஒற்று 
மையாக இருப்பார்கள் என்ற காரணத்தாலே தான் பேரறி 
ஞர் அண்ணா அவர்கள் அந்த ஊர் முதலியார் , இந்த ஊர் 
முதலியார் என்ற தகராறு வேண்டாம் ; அவனுடைய ஊர் , 
அவனுடைய மாவட்டம் , என்னுடைய மாவட்டம் , என்ற 
வேற்றுமை உணர்ச்சிக்கு இடம் வேண்டாம் ; ஒற்றுமைக்கான 
பக்குவம் ஏற்பட வேண்டும் என்று அதை எடுத்துச் சொல்வ 
தன் மூலம் மனிதத் தன்மையினுடைய உயர்வுக்கு அடிகோலி 
வந்திருக்கிறார்கள் . 

மனிதன் தன்னுடைய உரிமைகளை நிலை நாட்டுவதற்குக் 
கூட தன்னுடைய மனிதத் தன்மையை குறைபாடு உடைய 
தாக ஆக்கிக் 

கொள்ளக்கூடாது என்பதைப் பேரறிஞர் 
அண்ணா அவர்கள் விரும்பினார்கள் . பெரியார் அவர்கள் உரி 
மைக்குப் போராடுகிற நேரத்தில் இந்த மனிதத்தன்மை , 
மற்ற தத்துவங்கள் இவைகளை வைத்துக்கொண்டு மக்களை 
ஏமாறவிடக்கூடாது என்று கருதினார்கள் . 


தமிழர் தமிழர் என்றும் தமிழர் 


இங்கே நண்பர் முரசொலி மாறன் பேசுகிறபோது “ நான் 
இந்த நாட்டில் எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் நான் முத 
லில் தமிழன் இறுதியிலும் தமிழன் தான் என்ற கருத்தை 
எடுத்துச் சொன்னார் . 

பாராளுமன்றத்திலேகூட சென்றமுறை நான் உறுப்பின 
ராக இருந்த காலத்தில் , பாராளுமன்றத்தினுடைய தலைவர் 
ஒரு விளக்கத்திற்காகச் சொன்னார் . " நாம் முதலில் இந்தி 
யர்கள் ; முடிவில் இந்தியர்கள் எப்போதும் இந்தியர்கள் தான் 
என்று . அப்போது நான் " நாம் முதலில் இந்தியர்கள் முடி 
வில் இந்தியர்கள் என்று சொல்லிக் கொண்டாலும் , இடை 
விலே நாம் மொழிவழி மக்கள் ஆகத்தான் இருக்கிறோம் 
என்று சொன்னேன் . 


26 


இந்தியர்கள் என்று சொல்லப்படுகிற அந்தக் கருத்து , 
ஒரு அரசியல் அடிப்படையில் உருவான கருத்தே தவிர , 
இயற்கை அடிப்படையிலே உருவான கருத்து அல்ல . இந்தி 
யர்கள் என்ற கருத்தோ , ஆசிய மக்கள் என்ற ஒரு கருத்தோ, 
பாகிஸ்தானியர் என்ற ஒரு கருத்தோ ஆட்சிமுறை அடிப் 
படையிலே உருவாகிய சொற்கள் . 


ஒரு காலத்தில் இலங்கை இந்தியாவிலே சேர்ந்திருந்தது . 
இன்னொரு காலத்தில் பர்மா , இந்தியாவிலே சேர்ந்திருந்தது . 
வெள்ளைக்காரர்கள் ஆட்சியின் தொடக்க காலத்தில் அதே 
போல் நேபாளம் போன்ற பகுதிகள்கூட , இந்தியாவிலே 
சேர்ந்திருந்தன . அப்படிச் சேர்ந்திருந்த காலத்தில் , இணைக் 
கப்பட்ட எல்லாப் பகுதிகளுக்கும் சேர்ந்து உருவான ஒரு 
பெயராகத்தான் இந்தியர் என்ற பெயர் உருவாயிற்றே 
தவிர , வெள்ளைக்காரனுடைய ஆட்சி இந்தியாவிலே உருவா 
வதற்கு முன்னாலே இந்தியர் என்ற பெயருக்கு முக்கியத்துவம் 
இருந்தது இல்லை . அப்பொழுது எல்லாம் ஜரோப்பியர் என் 
பது போன்ற முறையிலே தான் இந்தியர் என்பது வழங்கி 
யதே தவிர, வேறு வகையிலே அல்ல . அந்த இந்தியர் எனபது 
இன்றைக்கு அரசியலாலே நாம் பெற்றிருக்கிற பெயர் 


தமிழ்நாடு ஒரு மாநிலமாகக்கூட இல்லை என்று சொன்னா 
லும் நாம் தமிழர்கள் தான் . தமிழ்நாடு ஐந்து நாடாகப் 
பிரிந்திருந்தாலும் நாம் தமிழர்கள் தான் . தமிழ் நாட்டினு 
டைய ஒரு பகுதி கடலால் அழிக்கப்பட்டு ஒரு பகுதி தனித் 
துப்போய் இலங்கையிலே ஒட்டிக் கொண்டிருந்தாலும் நாம் 
தமிழர்கள் தான் . தமிழர்கள் என்ற பெயர் நாம் பெற்றிருக் 
கிற அரசியல் தகுதியினாயே உருவானது அல்ல . சட்டத் 
தாலே உருவானது அல்ல ; ஆளுகிற ஆட்சி காரணமாக 
கிடைக்கிற பெயரல்ல . நாம் பெற்றிருக்கிற வரலாற்றுச் 
சிறப்புக் காரணமாகக் கிடைத்த பெயர்கூட அல்ல . நாம் 
பிறந்தபோதே - பிறப்பிலேயே ஒட்டிக்கொண்ட பெயர் . 


இப்போது அல்த , நமது முன்னோர்- உலகத்திலே மக்கள் 
தோனறிய காலத்தில் தோன்றிய நமது முன்னோர் பிறந்த 
அந்தக் காலத்திலேயே - அவாகளுடன் பிறந்த நாகரிகம் , 
அவர்களிடம் வளர்ந்த பண்பாடு , உருவான மொழி - கலை 
இலக்கியம் அனைத்தையும் குறிக்கும் ஒரு பெயரான தமிழ் 
மொழிப் பெயரே - தமிழர் என்னும் பெயராக நம்மோடு 
ஒட்டிக்கொண்டிருக்கிறது . 


27 


நாம் தமிழர்கள் என்பதை உணராமல் இருந்தால் தான் 
அது ஆச்சரியமே தவிர , நாம் தமிழர்கள் என்று சொல்லு 
வதோ , அல்லது மற்றவர்களுக்கு உணர்த்த விரும்புவதோ 
எவ்விதத்திலும் ஆச்சரியமல்ல . இந்தியர் என்ற பெயர் ஏதே 
னும் ஒரு அரசியல் காரணத்தால் - நம்மாலேயல்ல ; உலகத் 
திலே ஏற்படுகிற எத்தனையோ விதமான உலகப் பெரும்போர் 
ஏதாவது ஏற்பட்டு , சில சூழ்நிலைகள் மாறுகிற நிலைமை ஏற் 
பட்டால் இந்தியர் என்ற பெயர் போனாலும் போய்விடும் . 
ஆனால் உலக வரலாற்றிலேயே நாம் சிக்கிச் சிதைந்தாலுங் 
கூடத் தமிழர்கள் என்ற பெயர் போகாது . அதே போலத் 
தான் " வங்காளிகள் என்ற பெயரோ பஞ்சாபிகள் என்ற 
பெயரோ மராட்டியர்கள் என்ற பெயரோ போகாது . 
எனவே இந்தியாவிலே எது அழுத்தமானது என்று பார்த் 
தால் மக்களுடைய இயல்பான மொழியோடு ஒட்டிய பெயர் 
தான் மிக அழுத்தமானதாக, தொன்மையுடையதாக நிலைத்து 
நிற்பதாயிருக்கக்கூடியது . 

தமிழ் அழிந்தால் தவிர , தாய்மொழி அடியோடு மறக் 
கப்பட்டால் தவிர , ஒரு மொழி பேசுகிற மக்களுடைய அடை 
யாளங்கள் அத்தனையும் அழிந்தால் தவிர , இது அழியாது . 
ஆனால் இந்தியர் என்பது அரசியலிலே மாற்றம் வந்தால் கூட 
அழிந்துவிடக்கூடும் . 

ஆகவே , தமிழர்கள் என்று நாம் சொல்வது , அரசியல் 
நோக்கத்திற்காகக்கூட அல்ல , இயற்கையின் விளைவு அது ! 
அந்த இயற்கையின் விளைவினால் நாம் தமிழர்கள் , திராவிட 
இனத்தை சேர்ந்தவர்கள் ; பெரும்பாலும் தென்னாட்டுமக்கள் 
திராவிடர்கள் ; திராவிட இனம் என்று நான் சொல்லுகிற 
போது அரசியல் அடிப்படையில் எண்ணிப்பார்த்து , திரா 
விடர் , ஆரியர் என்ற பிரிவினைக்காக நான் பேசுகிறேன் என்று 
நினைக்கத் தேவையில்லை . 

கலப்பில்லாத மனிதன் உலகத்தில் இல்லை . எனவே 
கலப்பில்லாத இனம் இருக்க முடியாது ; ஆனால் அந்தக் கலப் 
பிலே எந்தெந்த அளவுக்கு எந்தெந்த இனத்தினுடைய 
கலப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று பார்த்தால் சுவாமி விவே 
கானந்தர் சொன்னதைப்போல் , தென்னாட்டிலே வாழ்கிற 
பெரும்பாலான மக்கள் திராவிடக் கலை , பண்பாடு மிகுதி 
யோடுகூடிய மக்கள் ; வங்காளத்தில் மங்கோலிய திராவிட 
இனக்கலப்புடைய மக்கள் மிகுதி ; சிந்து நதிக்கரையில் மிகுதி 
யாக ஆரியர் மங்கோலியர் இனக்கலப்போடுகூடிய திராவிட 
இன மக்கள் என்பது வடநாட்டுப் பகுதியிலே தான் உருவாகி 


28 


என் 


யிருக்கிறது . இப்படி அந்த வரலாற்று அடிப்படையில் சில 
பாகுபாடுகளை எடுத்துக்காட்டிச் சொல்லமுடியும் . 

பேரறிஞர் அண்ணா அவர்கள் எழுதிய கடிதத்திலே ஓரி 
டத்தில் போலிப் பெருமை தேடிக்கொள்ளவோ நாட்டின் 
பிறபகுதிகளைத் தரக்குறைவாகக் கருதுவதற்காகவோ 
அல்ல தம்பி , தமிழகத்தில் தனிச் சிறப்புக்களை நாம் அறிந்திட 
வேண்டும் - அகமகிழ்ந்திட வேண்டும் - எழுச்சி பெற்றிட 
வேண்டுமென்று நான் கூறுவது ; பிற பகுதிகளும் உலகின் 
பல்வேறு நாடுகளும் கேட்டு இன்புறத்தக்க , அறிந்து மேற் 
கொள்ளத்தக்க பண்பாடு நம்முடையது ; இத்தகைய கருவூ 
லத்தை இழந்துவிடுவது நமக்கும் நாட்டிற்கும் மட்டுமல்ல ; 
உலகுக்கே நட்டம் என்பதாலே தான் தனிச் சிறப்புக்களை 
நாம் நன்கு அறிந்திட வேண்டுமென்று கூறிவருகிறேன் 
றார் . The individuality- தனித்தன்மை அவற்றினுடைய 
சிறப்பு இவற்றை நாம் அறிந்திட வேண்டுமென்று பேரறிஞர் 
அண்ணா அவர்கள் தமிழன் உணரவேண்டியவற்றை எடுத்துச் 
சொன்னபோதுகூட , பிறரை வெறுப்பதல்ல , இகழ்வதற்கல்ல 
பிறர் இடத்திலே பகைகொண்ட நெஞ்சு காரணமாக அல்ல ; 
ஆனால் , நம்மைப் பிறர் இகழ்ந்திடாமல் இருப்பதற்காக நம் 
மைப் பிறர் தாழ்த்துவதற்கு வழிகோலாமலிருக்க . 

ஆகவே அப்படி எண்ணிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் 
தமிழனுடைய உரிமையை எடுத்துப் பேசினாலுங்கூட , தென் 

ட்டு உரிமைக்காக வாதிட்டாலுங்கூட , மனித குலத்தினு 
டைய பொது நோக்கத்தையும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் 
இணைத்துத்தான் “ யாதும் ஊரே ! யாவரும் கேளிர் என்ற 
தத்துவதத்தை எடுத்துச் சொன்னார் . தமிழன் கண்ட தத்து 
வந்தான் அது ! ஆனால் பேரறிஞர் அண்ணா அவர்கட்கு அது 
இனிப்பதற்கு என்ன காரணம் ? பொது நோக்கத்திலே தமி 
ழன் தாழ்ந்தவனல்ல ; இன்றைய தினமும் நாம் உரிமை 
களைப்பற்றி பேசுகிறபொழுது , பொது நோக்கத்தைச் 
சிதைத்துவிட மாட்டோமென்று எடுத்துக்காட்ட அறிஞர் 
அண்ணா அவர்கள் இந்த முறையைக் கையாண்டார்கள் . 

நான் , குடந்தையிலே 1944 - ஆம் ஆண்டு நடந்த மாநாட் 
டில் அறிஞர் அண்ணா அவர்கள் முன்னிலையில் பேசிக்கொண் 
டிருந்தபோது என்னையும் அறியாமல் ஒரு சொற்றொடர் என் 
பேச்சிலே வந்தது . அப்பொழுதெல்லாம் சாதிமத வேறு 
பாடுகளைக் கண்டித்து - தமிழ்நாட்டிலே வருணாசிரமத்தைப் 
புகுத்தியதைக் கண்டித்து நான் பேசுவது வழக்கம் . அப்படிப் 
பேசி வருகிறபோது தமிழன் யாருக்கும் தாழான் , தமிழன் 
யாரையும் தாழ்த்தான் என்று நான் சொன்னேன் , 


29 


அடுத்த வாரமே திராவிட நாடு இதழில் அதே 
தலைப்பில் என்னுடைய சொற்பொழிவை வெளியிட்டிருந் 
தார்கள் . தமிழன் எவருக்கும் தாழான் ; தமிழன் எவரை 
யும் தாழ்த்தான் . அது உரிமைக்குரல் ; தமிழன் எவரையும் 
தாழ்த்தான் . அது பொது நோக்கு. இந்த இரண்டு நோக் 
கமும் அறிஞர் அண்ணா அவர்களாலே தமிழகத்திலே 
தலைசிறந்து உயர்ந்தது . அப்படி உயர்ந்ததனுடைய 
னாகப் பேரறிஞர் அண்ணா அவர்கள் மூலமாகத் தந்தை பெரி 
யார் அவர்களுடைய கொள்கைக்குப் பரவலாக ஒரு ஆதரவு . 
எல்லாக் கொள்கைக்கும் என்று நான் சொல்லமாட்டேன் , 
நிறைவேற்றுவதற்கு அவசியமாக இருந்த பல்வேறு தத்து 
வங்கட்குப் பொது மக்களுடைய பேராதரவு கிடைத்தது . 
அந்த ஆதரவு திரண்டு , திரண்டு 1967 ல் பேரறிஞர் அண்ணா 
அவர்களை ஆட்சியிலே கொண்டுவந்து அமர்த்தி வைத்தது . 


இன்னும் சொல்லப்போனால் டெல்லி மாநிலங்கள் அவை 
யில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேசிய ஒவ்வொரு பேச்சும் 
பல்வேறு கொள்கை உள்ளவர்களாலே ஏற்றுக்கொள்ளத் 
தக்க அளவுக்கு உயர்ந்தது அவர்களடைய கருத்துக்கள் 
அவருடைய சிந்தனைலேயிருந்து பிறந்த எண்ணங்கள் எல்லாம் 
ஏன் ஏற்கப்பட வேண்டியவை ஆயின ? நாமும் அதைக் கரு 
திப் பார்க்கவேண்டும் . தன்னைச் சேர்ந்தவர்கள் ஒப்புக் 
கொள்வதிலே ஒருவனுடைய கருத்தும் தத்துவமும் வெற்றி 
பெறுவது இல்லை . தன்னைச் சேராதவர்களிடத்திலே அந்தக் 
கருத்தும் , கொள்கையும் வெற்றிபெறச் செய்வதாலே தான் 
ஒருவன் உண்மையான வெற்றி பெறுகிறான் என்ற முறையில் 
பேரறிஞர் அண்ணா அவர்கள் வெற்றிக்கொடி நாட்டினார்கள் . 
தந்தை பெரியார் அவர்கள் தன் மகனுக்கும் மகளுக்கும் 
சொல்லும் முறையில் நமக்குச் சொன்னார்கள் . பேரறிஞர் 
அண்ணா அவர்கள் மாற்றார்களுக்கு எப்படிச் சொல்ல வேண் 
டுமோ அந்த வடிவம் தந்து சொன்னார்கள் . 


கேட்டார்ப் பிணிக்குந் 

தகையவாய்க் 

கேளாரும் 
வேட்ப மொழிவாதஞ் சொல் என்றார் வள்ளுவர் . இக்குற 
ளில் முதற்பகுதியில் குறிப்பது போன்று உடன்பட்ட கருத் 
துடையோரையும் மாறுபட்ட நினைவில்லாதோரையும்பிணிக் 
குமாறு பேசுவதே பெரியார் அவர்கள் இயல்பு ; மற்றவர்களைப் 
பற்றி அதிகம் பொருட்படுத்த மாட்டார்கள் . குறளில் பிற் 
பகுதியில் குறிப்பது போன்று கேளார் என்று குறிக்கப்பட்ட 
உடன்படாத கருத்தினரையும் நிலைத்த மாறுபாடு கொண் 


30 


டோரையும் தமது கருத்துக்த உடன்படச் செய்யுமாறு பேசு 
வதே அண்ணா அவர்களின் விருப்பம் . அப்படிப் பேசுவதிலே 
தான் இலட்சிய வெற்றி உள்ளது என்று கண்டுகொண்டு 
செயல்பட்டவர்கள் அண்ணா. 

நான் இங்கே சொன்னதைப்போல , பேரறிஞர் அண் 
ணாவே ஒருமுறை பெரியார் அவர்களுடைய பிறந்த நாள் 
விழாவின் போது இவ்வாறு எழுதினார்கள் . தந்தை பெரியாரு 
டைய அருந்தியாகம் , அவருடைய உழைப்பு , அவருடைய 
“ எதையும் தாங்கும் ஆற்றல் , இவை வேறு யாருக்கும் 
வராது . கோலார் தங்கவயலில் சுரங்கத்திற்கு அடியிலே 
சென்றால் பொன் கொண்டு வரலாம் என்பது எல்லோருக்கும் 
தெரியும் . ஆனால் அந்தப் பொன்னை வெட்டி எடுத்துக் 
கொண்டு வருகின் றானே அப்படி கொண்டு வருவதிலே இருக் 
கிற உழைப்பும் தியாகமும் அவன் ஏற்றுக்கொள்ளுகிற மிகக் 
கடுமையான சோதனை ளும் சாதாரானமானவை அல்ல . அந் 
தப் பொன்னைக் கொண்டுவருவதுபோல , பெரியார் அவர்கள் 
பல கொள்கைகளை வெளியிடுவார்கள் . ஆனால் , வெட்டிக் 
கொண்டுவந்து மேலே போட்டுவிட்ட உடனே , 

அது 

பொன் 
னாகி விடுவதில்லை . 

அவற்றையெல்லாம் தூய்மைப்படுத்தி உருக்கி , வார்த்து 
அணிகலனாகச் செய்கிறபோது தான் , அது பொன்னாகிறது . 
மேலும் அந்தப் பொன்னுக்கு மெருகு தருகிறபோது தான் 
பளபளக்கிறது . பொன் பொருளாகிறது , 

பொன் 
பொருட்டும் ஆகிறது , என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் 
சொன்னார்கள் . பெரியார் அவர்கள் , தங்கச் சுரங்கத்துக் 
குள்ளே இறங்கி வெட்டி எடுத்து வருகிற வேலையைச் செய் 
தார் . பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதைப் பொன்னாக 
உருக்கி , வார்த்து அணிகலனாகச் செய்தார் . இன்றைக்கு 
அவராலே உருவாக்கப்பட்ட அந்த அணிகலன் தான் நாட் 
டிலே இருக்கிறது . அந்த அணிகலன் பலபேருக்குக் கண்ணை 
உறுத்துகிறது அந்தப் பளபளப்பு பலராலே 
கொள்ள முடியவில்லை . அதிலேயும் கலைஞர் அவர்களின் 
புகழைப் பார்த்து , கண் கூசுகிற காரணத்தால் , இவர் ஒழிய 
மாட்டாரா என்று கூச்சல் போடுகிற சிலர் வளர்ந்திருக்கிறார் 
கள் . மிகவும் தொன்மையான தமிழ்ச் சமுதாயத்தில் -- 
உணர்வு மங்கி- கட்டுக்கோப்புக் குலைவதால் ஏற்படும் 
விளைவு இது , 


தாங்கிக் 


31 


இனி பிறக்க மாட்டார்கள் 


ஒன்று பெரியாரைப்போல உழைக்கிற மனமும் , துணிச் 
சலும் ஒரு குறிக்கோளும் இருக்க வேண்டும் இல்லையானால் , 
பேரறிஞர் அண்ணாவைப்போல பகுத்தறிவும் , ஆழ்ந்த சிந்த 
னையும் , தெளிந்த நோக்கமும் , உயர்ந்த மனமும் இருக்க 
வேண்டும் . பெரியாரைப்போல இன்னொரு பெரியார் இனி 
பிறக்கமாட்டார் . பேரறிஞர் அண்ணாவைப் போலவும் இனி 
ஒருவர் பிறக்கமாட்டார் . இந்த இரண்டையும் ஒவ்வோ 
ரளவில் கலந்தவர்கள் கழகத்தில் இருக்கிறோம் . 


இந்த இயக்கம் இருக்கிறதே அதைக் கட்டிக்காப்பாற்று 
கிற வழிமுறை நாங்கள் அறிந்த ஒன்று தான் . எங்களுடைய 
அறிவு எல்லா வகையிலேயும் பயிற்சி பெற்ற ஒன்று தான் . 
நாங்கள் சிந்திக்காத பொருளில்லை . சிந்தித்த பொருள்களைப் 
பற்றியே நாங்கள் திரும்பத் திரும்பச் சிந்திக்கிறோம் . அப்படி 
சிந்திக்கப்பட்ட உண்மைகளிலே ஒன்று தான் . பேரறிஞர் 
அணணா அவர்கள் கடைசி மூச்சு வரையிலே சிந்தித்து பெரி 
யார் அவர்கள் எடுத்துத் தந்த கொள்கை அடிப்படையில் 
அறிஞர் அண்ணா அவர்களுடைய அறிவில் அது உருவாகி , 
வளர்ந்து , குழந்தையாகப் பிறந்து இருக்கிறது , " மாநில 
சுயாட்சி என்ற தத்துவம் , அண்ணா அவர்களுடைய கடை 
சிக் கடிதம் , இந்த நாட்டுக்கு எழுதி வைத்த உயில் என்று 
தான் சொல்ல விரும்புகிறேன் , 


மாநிலத்திலே உள்ள மக்களுடைய உண்மையான நல் 
வாழ்வுக்கு பொறுப்பேற்றுக்கொண்டிருக்கிற மாநில அரசு 
தான் அந்த மக்களுடைய நல்வாழ்வுக்கான கடமைகளை 
நிறைவேற்றுவதற்கான எல்லா அதிகாரத்தையும் பெற்றி 
ருக்க வேண்டும் என்று கேட்பது மாநில சுயாட்சி , மத்திய 
அரசுக்கு இருக்க வேண்டிய அவசியமான உரிமைகளை நாம் 
யாரும் கேட்கவில்லை . 


நாம் கேட்கும் மாநில சுயாட்சி 


எனவே நாம் கேட்கிற மாநில சுயாட்சி என்பது இந்தி 
யாவுக்கு உட்பட்டதுதான் , இந்தியா ஒரு நாடு , முழு உரிமை 
படைத்த நாடு என்னும் அரசியல் சட்டத்தையே மாற்று 


32 


வது அல்ல - the Sovereignty of Indian Republic- என் 
பதை மாற்று வதற்கல்ல மாநிலங்கள் முழுத்தன்மையுடைய 
வளர்ச்சியுடையதாக வாழ்வதற்கு எது தேவையோ அவற் 
றைக் கேட்பது . அவற்றையும் அரசியல் சட்டத்தை மத்திய 
அரசு பாராளுமன்றத்தின் மூலமாக - திருத்துவதன் மூலமாக 
பெறுவதற்கான நல்லெண்ணத்தை உருவாக்கவே கேட்கப் 
படுவது . ஆகவே , அப்படிப்பட்ட மாநில சுயாட்சியைக் 
குறித்து நான் முன்னாலே சொன்ன விளக்கத்தைப்போன்று - 
பெரியார் சிந்திக்கத் தூண்டும் வகையில் எதையும் சொல்லும் 
முறையில் பிரிவினை வரையில் பேசினார்கள் . ஆனால் பேரறிஞர் 
அண்ணா அவர்கள் செயல்படுவதற்கும் நிறைவேற்றுவதற் 
கும் ஆனவற்றையே சொல்லும் முறையில் இந்தியாவின் ஒற் 
றுமை கெடாத மாநில சுயாட்சியையே கேட்டார்கள் . அது 
நிறைவேறுகிற நாள் வரும் . அது எவ்வளவு காலத்திற்குள் 
வரும் என்பதைத்தான் சிந்திக்கிற ஆற்றல் பெற்றிருக்கிற 
ளைஞர்கள் கூட்டம் , தொடர்ந்து சிந்தித்து . அந்தச் சூழ் 
நிலையை உருவாக்க வேண்டுமென்று வேண்டிக் கேட்டுக் 
கொள்கிறேன் . 


வணக்கம் . 


கி.மு.க 


( சென்னை நண்பர்கள் கழகத்தின் சார்பில் 30-9-73 
அன்று நடைபெற்ற 

பெரியார் - அண்ணா பிறந்த நாள் 
விழாவில் பேராசிரியர் ஆற்றிய உரை . ) 


